


Fr. தம்யோண்‌ 


தந்தை தமியான்‌ 


ஆக்லெம : 
தெரேசா லோய்டு 


தமிழாக்கம்‌ : 
முகவை - ஞான. குழக்தைச்சாமி 


கத்தோலிக்க சத்தியாபிமான சபை தமிழ்ப்‌ பகுதி 


இரு இருதயத்‌ தூதன்‌ காரியாலயம்‌ 
பெஸ்கி காலேஜ்‌ -- திண்டுக்கல்‌. 


tmorimhatuf : 
We J.P. LEONARD 8. J. 
Archiepiscopus Maduratensi# 


ல தே. தொபிலி அச்சகம்‌, மதுரைத்‌, 


முன்னுரை 


உலக வரலாற்றை உற்று நோக்கின்‌ ஏறத்தாழ 
இருபது நூற்றாண்டுகள்‌ கிறிஸ்துவ சமயத்‌ தொண்டர்‌ 
உலகெங்கும்‌ உலவி ஆற்றிய தொண்டுகள்‌ அழகுற ஒளி 
வீசி நிற்பதைக்‌ காணலாம்‌. 


வையம்‌ வாழும்வரை, வரலாறு வாழும்வரை அவ்வடி 
யாரும்‌ வாழ்வர்‌; அவர்தம்‌ அருஞ்செயல்களும்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌. 


மறைக்கும்‌, மக்கட்குமாக பல காலங்களில்‌, பல 
துறைகளில்‌ பணி புரிந்து பாரினை அணி செய்த அன்ன 
வருள்‌ ஒருவரின்‌ வரலாறே இவண்‌ பேசப்பெறுகின்‌ றது. 


இலண்டன்‌ மாதகரிலுள்ள “(Catholic Truth 
Society” வெளியிட்டுள்ள “he Story of Father 
Damien’ என்ற சிறு நூலின்‌ தமிழாக்கமே இந்நூல்‌. 
சமயக்‌ கருத்தோடு மட்டுமன்றி, சமரசக்‌ கருத்தோடு 
தோக்குவார்க்கும்‌ தமியான்‌ அடிகள்‌ வாழ்க்கை உள்ளக்‌ 
கிளர்ச்சியை உண்டுபண்ணும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


“மக்கட்பணியே மகேசன்‌ பணி” என்ற நம்மவரின்‌ 
[தமிழரின்‌] தற்கொள்கைக்கேற்ப தம்‌ இன மக்கள்‌ வாழப்‌ 
பழகுதல்‌ வேண்டுமெனும்‌ பெரு விருப்போடு, தாளைத்‌ 
தலைவராம்‌ இன்றை மாணவர்க்கு இதனை அளிப்பதிலே 
பேருவகை யெய்துகின்‌ றேன்‌ . 


ன்‌ ஞான. குழந்தைச்சாமி 


ர்‌ 
ஈப்பரச 

ற்‌ பூ 

> கழ்‌ 

பார்பு 


க்கு 
களு 
£ால்‌ அவர்‌ 

ம்ப 

ம்‌ 

ஆ 






இ. பி. 1840 ஆம்‌ ஆண்டு ஜனவரித்‌ இங்கள்‌ மூன்றாம்‌ காள்‌ 
பெல்ஜியத்தில்‌ லோவைனுக்கருகிலுள்ள டிரெமெலூ என்ற 
சிற்றாரில்‌ ஜோசப்‌ தே வெஸ்டர்‌ என்பார்‌ பிறந்தார்‌. அவருடைய 
பெற்றோர்‌ கடின உழைப்பாளிகள்‌. நல்ல பண்புடையவர்கள்‌. 
அவர்களுடைய வீடு பண்ணைகளுக்கடையே அமைந்திருந்த ஒரு 
சிறு வீடு தான்‌, பெற்றோர்‌ சங்கள்‌ பிள்ளைகளை -கன்கெறியில்‌ 


பழக்கி கடவுள்‌ பக்தியுள்ள வர்களாக வளர்த்து வந்தார்கள்‌, 


ஜோசப்பின்‌ தாய்‌ மற்றப்‌ பெண்களைப்‌ போலவே உழைப்பாளி 
யாய்‌ இருந்தாள்‌. ஆயினும்‌, தனக்கு ஓய்வு டைத்த நேரத்தில்‌ 
வீட்டிலிருந்த பழைய அம்‌, பெரியதுமான ஒரு புத்தகத்இலிருக்து 
தூயவர்களின்‌ வாழ்க்கைகளை த தம்‌ குழந்தைகளுக்குப்‌ படித்துக்‌ 
காட்டுவாள.  குழக்தைகள்‌ அதைக்‌ கேட்பதில்‌ மிகுந்த ஆவலும்‌, 
ஆர்வமும்‌ காட்டி, அம்மாதிரியான கதைகளை அடிக்கடி தங்களுக்‌ 
குப்‌ படித்துக்‌ காட்டுமாறு தாயை மூழ்மீவாடு கேட்டுக்கொள்வார்‌. 
கள,  அக்கதைகளில்‌ கூதப்படும்‌ அயவர்கள கடவுளுச்காகச்‌ 
செய்த செயல்களையும்‌, பட்ட அன்பங்களையும்‌ பற்றிச்‌ சிந்திப்பஇி 
அம்‌, பேசுவதிலும்‌ அவர்கள்‌ சற்றும்‌ சலிப்புக்கொள்வ தில்லை. 


தமக்குரிய அனைத்தையும்‌ விட்டு விட்டு கடவுளே கதியென்று 
தனியிடம்‌ சோக்கிச்‌ சென்று தியான த்திலிடுபட்ட அ.றவிகளுடை 
கவும்‌, கடவுளுக்காகத்‌ தம்‌ இன்னுயிரை ஈந்த சமயச்‌ சானறாளா 
களுடையவும்‌ *வரலாறுகளைப்‌ பெரிதும்‌ விரும்பினர்‌. 


x 


துள்ளித்‌ திரியும்‌ பள்ளிப்‌ பருவம்‌ 


ஜோசப்பிற்கு வயத எட்டு. அவன்‌ அண்ணனுக்கு வயது 
பத்த. இருவரும்‌ பளளியில்‌ படித்து வந்தனர்‌, ஒருசாள இரு 
வரும்‌ வழக்கம்போல பள்ளிக்குச்‌ சென்று கொண்டிருக்கையில்‌ 
வழியில்‌. ஓர்‌ இடத்தை செருகயெதும்‌ அவர்களுக்கு என்ன 
தோன்றியதோ; அவர்கள்‌ பள்ளிக்குச்‌ செல்வதை விட்டுவிட்டு 
மரல்களடர்க்‌ இருக்க ஓர்‌ அமைதியான இடத்திற்குச்‌ சென்றார்கள்‌. 


ச வேதசரட்சிகன்‌ 


ப்‌] Supplement to 4 The Tamil Mess. 


அங்கு அவர்கள்‌ அந்த நாள்‌ முழுவதையும்‌ கழித்தார்கள்‌. காலை 
எட்டரை மணியிலிருக்து இரவு ஒன்பது மணிவரை ஒருவரோ 
டொருவர்‌ பேசாமல்‌ முழங்காலிலிரும்‌து ஜெபித்துக்‌ கொண்டிருக்‌ 


கனா, 


நண்பகல்‌ நேரத்தில்‌ தாங்கள்‌ கொண்டுவந்திருந்த உணவைத்‌ 
தங்களுக்குள்‌ அமை தியாகப்‌ பக்ூட்டுக்‌ கொண்டனர்‌. கடைசியில்‌: 
பக்கத்து வீட்கெகொாரரொருவரால்‌ கண்டுபிடிக்கப்பட்டு வீட்டிற்குக்‌ 


கொண்டுவாப்பட்டார்கள்‌, ட 


மஜ்காள, பள்ளியில்‌ மூன்‌ தினம்‌ வராதது ஏன்‌ என்பதற்குக்‌ 
கரணம்‌ கூறுவது அவர்களுக்குக்‌ ணக்கம்‌ இருந்தது. ஆனால்‌, 
அவர்களின்‌ தாய்‌ தன்‌ பிள்ளைகள்‌ தான்‌ கூறிய ஆரயவர்களின்‌ கதை 
களைக்‌ கேட்டு அவ்வழிச்‌ செல்ல முயல்கிறார்கள்‌ என்பதை உணர்ந்‌ 


தாள, அதிலும்‌ ஜோசப்‌ தூய்மையான ஒரு பெரிய தலைவனாக 
வருவான்‌ என ஊடித்தாள, 


ஜோசப்‌ சிறுவனாயினும்‌ அ௮ச்சற்றார்‌ பிள்ளைகளோடு சேர்க்க 
விளையாடிக்‌ இரியாமல்‌, அவனுடைய வீட்டைச்‌ சுற்றியுள்ள வயல்‌ 
வெளிகளில்‌ சுற்றித்‌ இரிர்து செம்மறி ஆடுகளை மேய்த்தலையே 
பெரிதும்‌ விரும்பினான்‌. செம்மறி அடுகளைப்‌ புல்வெளியில்‌ மேய 
விட்டும்‌, அவற்றின்‌ குட்டிகளோடு விளையாடியும்‌ அவற்றை மகிழ்‌ 
வித்தான. அதனால்‌ அவ்வூர்‌ மக்கள ௮வனை  இறிய மேய்ப்பன்‌ ?? 
என்று அழைத்தனர்‌. 


பள்ளியில்‌ கற்பதில்‌ ஜோசப்‌ கருத்தாக இருந்தான்‌. புதிய 
வீவஷயக்களைக்‌ கற்றுக்கொள்ள எப்பொ 'மூ.தும்‌ தயாராக இருந்தான்‌. 
அமைதியான குணமும்‌, நல்ல உடல்‌ வலிமையும்‌ உடையவனாக 
இருக்கான்‌. சிறுவனாயினும்‌ அவன்‌ தன்‌ தந்தையுடன்‌ பண்ணை 
கிலும்‌ வேலை செய்வான்‌. கைத்திறமையும்‌, கருத்துத்‌ திறமை 
யம்‌ உடையவனாகவும்‌ இருந்தான்‌, அநேக வழிகளில்‌ தனக்குத்‌ 
தானே உதவிக்‌ கொண்டான்‌. தன்னால்‌ முடிர்கதைத்‌ தயங்காமல்‌ 
செய்தான்‌. அன்‌ நியும்‌, அவன்‌ சந்த ஒரு அன்பத்தையும்‌ எளி 
தாகவும்‌; விரை ட்‌ தீர்க்கும்‌ சிரி தனையுடையவனாக இரும்து 
தால்‌, தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்காமல்‌ வீடுவ 
இல்லை, அதனால்‌ மக்கள்‌ அவலை விரும்பினர்‌, நம்பினர்‌. 


மப்‌ . வைத்திருந்த பசு கோய்வாய்ப்‌ 


டால்‌ அவளும்‌; அவள குழந்தை 
ல என்பதை அறழிக்த ஜோசப்‌ ஓர்‌ 





ு 4. 
அ 
ஞ்‌ ட, 


of the S. 13.2) May ம: June, 1966 7 


இரவு முழுவதும்‌ ௮ப்பசுவோடு இருந்த சிட்சைசெய்து அனல்‌ 
காப்பாற்றினான்‌. 


இம்மாதிரியான பிறர்சிகேக சேவையில்‌ ஜோசப்‌ வல்லவனாக 
இருந்தான்‌. குளிர்‌ காலத்தில்‌ ஓடைகளெல்லாம்‌ பனியால்‌ கூடப்‌ 
பட்டிருக்கும்‌. ஒரிடத்இலிருர்‌ ௮ மத்ஜோரிடத்‌ திற்குச்‌ சென்று 
வேண்டும்‌ பொருளை வாங்கமுடி.யாமல்‌ மக்கள்‌ திவிப்பர்‌. அப்‌ 
பொழுது. ஜோசப்‌ துணிந்து பனிமீது சென்று அவர்களுக்கு. 


உதவுவான. 


ஞான உபதேசம்‌ படிக்கும்‌ ஒவ்வொரு குழந்தையும்‌ “நீ எதில்‌ 
அதிகக்‌ கவனமாக இருக்கவேண்டும்‌; உன்னுடைய உடலைப்‌ 
பற்றியா? உள்ளத்தைப்‌ பற்றியா??? என்ற வினாவிற்கு விடை 
அறியும்‌. ஆனால்‌ ஜோசிய அதனை அறித்திரும்ததோடு மட்டுமல்‌ 
லாது, அதன்படி தன்‌ உள்ளத்தை மிகச கவனமாகப்‌ பேணியும்‌ 
வந்தான்‌, உடல்‌ விருப்பத்திற்கு இணங்காமல்‌ ஒறுத்தலை மேற்‌ 
கொண்டு உள்ளத்தை உடலுக்கு அதிகாரியாக அக்கி இருர்தான. 


நாம்‌ நமது உடலைப்‌ பேணவேண்டுவதும்‌ அவசியமே, உட 
அக்குத்‌ தேவையான உணவு, உடை, உறக்கம்‌, விளையாட்டு, வேலை 
இவை அளிக்கப்பட வேண்டும்‌, ஆனால்‌, உடல்‌ விரும்பியவாறெல்‌ 
லாம்‌ அதற்கு அதிக வசதிகளைச்‌ செய்வோமானால்‌ நாம்‌ உடலை 
வெகுவாகக்‌ சகவனித்தவர்களாகி விடுவோம்‌. அதன்மூலம்‌ உடலை 
உழைப்பதற்கோ, ஆற்றல்‌ மிக்கச்‌ செயல்களைச்‌ செய்வதற்கோ 
தகுஇயற்றசாகச்‌ செய்துவிடுகன்றோம்‌. உள்ளத்தை உடலுக்கு 
அதிகாரியாக்குவதற்குப்‌ பதிலாக உடலை உள்ளத்திற்கு அதிகாரி 
யாக அக்வவிடுகின்றோம்‌. எனவேதான்‌ இம்மண்ணில்‌ தோன்றிய 
கமசாண்டவர்‌, என்னைப்‌ பின்பற்ற விரும்புற எவனும்‌ தனக்‌ 
குரிய எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு, தன்னுடைய சிலுவையை 
எடுத்துக்கொண்டு என்னைப்‌ பின்பற்றக்‌ கடவான்‌ *? என்று கூறு 


இன்றார்‌. (மத்‌. 16-24) 


இதன்‌ மூலம்‌ அவர்‌ நமக்கு, மோட்சத்தில்‌ அவருடன்‌ மூழ்கச்‌ 
இரு: கக நாம்‌ விரும்பினால்‌) இவ்வுலகில்‌ அவரைப்போல்‌ ஓன்பப்பட 
வேண்டும்‌ எனப்‌ போதிக்கன்றார்‌, நமக்கென எதுவும்‌ இல்லை 
என்று கூறக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. அன்பம்‌ தம்மைத்‌ கோட 
குன்ற போழ்து அதை மனமுவச்அ வற்றுக்கொள்ளப்‌ பழகிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அவர்‌ நம்மீது கொண்ட அன்பினுலலலை3வா 
அன்ப துயரக்களை அனுபவித்து இறுதியில்‌ மாணத்தை அவற்றுக்‌ 
கொண்டார்‌? நாம்‌ அவரை நேசுப்பது உண்மையானால்‌, அவர்‌ 


கி Supplement to “‘ The Tamil Mess. 


பட்ட துன்பங்களில்‌ பங்கேற்கவேண்டும்‌. பொறுமையோடும்‌, 
மகிழ்வோடும்‌ அவரைப்‌ பின்பற்றவேண்டும்‌. கடவுளின்‌ இரக்கத்‌ 
இனால்தான்‌ நமது உடலை ஆட்சி செய்யும்‌ உயர்வை நம்மால்‌ 
உள்ளத்திற்கு அளிக்க இயலும்‌. உடல்‌ விருப்பத்திற்கு இணம்‌ 
காதிருப்பதே சிறந்த பயிற்சியாகும்‌, 

ஜோசப்‌ தன்‌ அன்மாவின்மீது அதிகக்‌ கருத்தாய்‌ இருக்தான்‌, 
இசவில்கூட உடலை வசதியாக உறங்க அனுமதித்தானில்லை. 
அவன்‌ நீண்டதொரு பலகையை எடுத்து வர்த, அதனைத்‌ தன்‌... 
படுக்கையின்மேல்‌ போட்டு அதில்‌ படுத்துவந்தான்‌, காலையில்‌ 
மிகக்‌ கவனமாக அதை எடுத்துப்‌ படுக்கைக்குக்‌ ழே ஒளித்‌.து 
வைப்பான்‌. அதனால்‌ ஒருவரும்‌ அதை அறியவில்லை. இவ்வாறு 
அவன்‌ நீண்ட சாட்களாகச்‌ செய்து வந்தான்‌. இறுதியில்‌ ஒரு 
காள்‌ அவன தாயார்‌ அதைக்‌ கண்டு விட்டாள்‌, அவனைப்போன்ற்‌ 
ஒரு சிறுவனுக்கு வசதியற்ற படுக்கை கூடாது என்பதற்காக, அவ்‌ 
வாது செய்யக்கூடாது என்று அவனைக்‌ கடி.நீதுகொண்டாள்‌. 
அத்துடன்‌ அப்பலகையும்‌ அப்புறப்படுத்தப்‌ பட்ட அ. ஆயினும்‌, 
அவள்‌ தன்‌ மகன்‌ சிறிது காலமாக கடவுளுக்கும்‌, மக்களுக்கும்‌ 
கடினமாக உமைத்து வருவதை ஓரளவு அறிந்தே இருந்தாள. 

ஒரு குழந்தை தன பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிந்து கடப்பது 
மிக நல்ல பண்பு, அவர்கள்‌ ஏவும்‌ காரியங்களை மகிழ்வோடும்‌, 
மன விருப்போடும்‌ செய்து முடிக்கக்‌ கற்றுக்கொள்வது மிகமிக 
கல்லது. ஏனெனில்‌, பெற்றோரல்லவா குழந்தைகளுக்குத்‌ தேவை 
யானவற்றைச்‌ செய்கிறார்கள்‌. எனவே பெற்றோர்‌ விருப்பத்தைப்‌ 
பிள்ளைகள்‌ பிடிவாதமின்றியும்‌, பொறுமையோடும்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. அத்தகைய குழர்தைகளை ஆண்டவர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
ஜோசப்‌ தன்‌ பெற்றோர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடட்ததோடு அவர்‌ 
களுக்காக இறைவனை வேண்டியும்‌ வந்தான்‌. 

ஜோசப்‌ தான்‌ பெரியவனானதும்‌ எத்தகைய சிறப்பான செய 
லைச்‌ செய்யப்போகிறோம்‌ என்பதை அறியவில்லை. ஆனால்‌ இறை 
வன்‌ தன்னிடமிருந்து எதை விரும்புறொரேர்‌ அதைச்‌ செய்யத்‌ 
தன்‌ உள்ளத்தைப்‌ பண்படுத்தி வந்தான்‌. 

நல்ல வ௫தியான படுக்கை இருக்க அந்தப்‌ பலகையை அதன 
மீது வைத்துப்‌ படுத்துறவ்யெது, வைக்கோலைப்‌ படுக்கையாகக்‌ 
கொண்டு, பாரச்‌ சிலுவையைச்‌ சுமந்த பரமன்‌ யேசுவைப்‌ பின்‌ 
பற்றும்‌ கருத்தோடு இயைந்ததாக இருக்கலாம்‌. அதனால்‌ அவன்‌ 
தாய்‌ அப்பலகையை எடுத்துச்‌ சென்றபோது; அவன்‌ அதற்காக 
வருக்தி அதைத்‌ இரும்பப்‌ பெற கடவுளை மிகவும்‌ கெஞ்சிக்‌ 
சகட பமி்க்கொண்டான்‌. 


% 





ofthe S. 72” May 4 June, 1966 ற 


விரிக்க இளமைப்‌ ரும்‌. 


ஜோசப்பினுடைய அண்ணன்‌ ஆகஸ்ட்‌ குருவானவராக வீரும்‌ 
பினான்‌.. அதனை அறிந்த பெற்றோம்‌, தங்கள்‌ ஏழ்மை சிலையையும்‌ 
மறக்‌ அவனைக்‌ கடவுளுக்கு அளிக்கத்‌ தயாரானார்கள்‌. அதனால்‌ 
அவனை அதற்குரிய கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர்‌. அதே 
நேரத்தில்‌ ஜோசப்பை ஒரு வியாபாரியாக்க விரும்பி அதற்குரிய 
கல்விச்‌ கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர்‌. 


அங்கு அவன்‌ சன்‌ வேலையில்‌ கருத்தாய்‌ இருந்து. ஈல்ல பயண 
டைக்தான்‌. விரைவில்‌ ஒரு சிறக்த வியாபாரியாக அவன்‌ விளங்க 
ஞான்‌. தன்னை இவ்வளவு அரம்‌ படிக்க வைத்து மூன்னேறச்‌ 
செய்த தன்‌ ஏழைப்‌ பெற்றோருக்கு நன்றி செலுத்தினான்‌. 


அவனுக்குப்‌ பதினேழு வயதான பொழுது, அவன்‌. ஒரு சம 
யம்‌ பிரச்சார சபையில்‌ தொடாது சல உபதேசங்களைக்‌ கேட்க 
சேர்க்தது. அவை அவனைச்‌ இந்திக்க வைத்தன. கடவுள்‌ தன்னை 
அவருக்கு உழைக்க வேண்டுமென்று விரும்புகிறார்‌ என உணரக்‌ 
தரன்‌. அகவே, அவன்‌ தான எனைச்‌ செய்ய வேண்டுமென அவர்‌ 
விரும்புகிறார்‌ என்பதைத்‌ தனக்குக்‌ காட்டுமாறு முன்னிலும்‌ ௮இக 
மாக வேண்டிக்‌ கொண்டான்‌. அது சமயம்‌. வீ ட்டிலிருக்று: அவலை 
டைய சகோதரி கன்னியர்‌ மடம்‌ புகும்‌ செய்தி வர்தது. தன்‌ 
பெற்றோர்‌ கடவுளுக்கென்று இரண்டு பிள்ளைகளைக்‌ கொடுத்து 
விட்ட பிறகு, தனையும்‌. அவ்வாறு. அனுப்பச்‌ சம்மதிக்க மாட்‌ 
டார்கள்‌. என்று, எண்ணினான்‌. ஆனால்‌, அவனுடைய ஈடவடிக்கை 
களைக்‌ கவணித்து: வந்த அவன்‌ பெற்றோர்‌ அவனையும்‌ கடவுள்‌ 
அமைக்துக்கொளள விரும்புகிறார்‌ எனக்‌ கண்டு அவன்‌ அவ்வழிச்‌ 
செல்வதைத்‌, தடுக்கவில்லை. ஆகையால்‌ ஜோசப்‌ தன்‌: தமையனார்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்‌ த அதே இரு இருதய சபையில்‌ (45 Picpus 
Fathers ”). சேர்ந்தான்‌. இப்பொழு அவனுடைய பெயர்‌ 
“4 தமியான ?? என மாற்றப்பட்டு. 


x 





துறவு வாழ்க்கை 


தமியான்‌ வியாபாரத்‌ இதற்கென படித்தவராதலால்‌ லத்தீன்‌ 
்திை அவர்‌ கற்கவில்லை, எனவே அவர்‌ தன்‌ சுமையனாசைப்‌ 
போல ஒரு. குருத்துவ மாணவராக இருக்கவேண்டியதத்குப்‌ பது 








10 Supplement to 4: The Tamil Mess. 


லாக, அதே சபையின்‌ ஒரு சாதாரண சகோதரராக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டார்‌. 


அங்கு அவர்‌ சுத்தம்‌ செய்தல்‌; கழுவுதல்‌, சமையலுக்குத்‌ 
தேவையானவற்றைச்‌ சேகரித்துக்‌ கொடுத்தல்‌ ஆகிய வேலைகளைச்‌ 
செய்து வந்தார்‌! இத்தகைய அனுவல்களைக்‌ கவனிப்பதால்‌ அதன்‌ 
கடினகத்தையோ, இழிவையோ அவர்‌ பொருட்படுத்தவில்லை. அவர்‌ 
அவற்றைக்‌ படத? செய்தார்‌. ஆம்‌; அங்கு கடவுளின்‌ 


சீடாகள்‌ தாே வன இருந்தனர்‌ ! சகோதர சபையார்‌ வெலி வேல்கள்‌ கடி 


யெல்லாம்‌ சவனிச்துக்கொண்டதால்‌, குருமட மாணவர்கள்‌ ஜெபிப்‌ 
பதிலும்‌, படிப்பதிலும்‌, போதிப்பதிலும்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. சகோ 
தர சபையாருக்குக்‌ கோவிலுக்குச்‌ சென்று அதிக கோம்‌ ஜெபிக்க 
முடியாது. ஆனால்‌ அவர்கள்‌ செய்யும்‌ வேலையே ஜெபமாக இரும்‌ 
தத. எனெனில்‌ அவையெல்லாம்‌ கடவுளுக்காகவே செய்யப்‌ 
பவனவல்லவா ? 


சகோதரர்‌ தமியான்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேலை என: 


வாயினும்‌ அதைச்‌ செய்வதில்‌ உற்சாகமும்‌, ஊக்கமும்‌ கொண் 
ஓருக்ததோடு, அவற்றை ஈன்‌ முறையில்‌ செய்வது எப்படி என்‌ 
பதைக்‌ கற்றுக்கொள்ளவும்‌ செய்தார்‌. இவ்வாறு அவர்‌, வீட்டு 
வேலைகளில்‌ கருத்தைச்‌ செலுத்தியிருக்கும்‌ நேரங்களில்‌, சில 
சமயம்‌ அவருடைய அண்ணன அவருக்குச்‌ சில இலத்தீன்‌ சொற்‌ 
சுளையும்‌, சொற்றொடர்களையும்‌ படித. துக்காட்டுவா. நாளடைவில்‌ 
இஷதைதினில்‌ பாடமே கற்றுக்கொடுக்கத்‌ தொடங்கினார்‌. தமியான்‌ 
அவற்றை மிச விரைவாகக்‌ கற்றுக்கொண்டார்‌, சில மாதங்களில்‌ 


தமியான்‌ இலத்தினில்‌ தேர்ச்சி பெற்றாரா தலால்‌ குரு மடத்‌ தலைவர்‌. 


அவரைக்‌ குருத்துவச்திற்குப்‌. படிக்க வைக்கத்‌ தீர்மாணி த்தார்‌. 
எணவே தமியான்‌ படிப்பதற்காக பாரிஸ்‌ மாககருக்கும்‌ பின்‌ 
சோொவைன்‌ ககருக்கும்‌ அனுப்பப்பட்டார்‌. அவர்‌, தாம்‌ கற்றதற்‌ 
கேற்ப செயல்பட்டார்‌. அவருடைய உள்ளம்‌ ஈாளாக்கு காள்‌ 
வலிமையும்‌, அரய்மையும்‌ பெத்து வந்தது. எப்பொழுதும்‌ அவர்‌ 
இன்முகச்தோடு காணப்பட்டார்‌. எதற்கும்‌ முந்தி நின்று பெருமை 
ச அச்கொன்னளாமல்‌ மிக அடக்கமாக இருந்தார்‌. எதைச்‌ செய்ய 
கெட்டிக்கொள்ளப்பட்டால்‌ அதற்கு உடனே கீழ்ப்படிந்து 
அரா. உடவளின்‌ உதவி தமக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கை 
க ஞ்‌ அமைதியாகவும்‌, ஆழ்க்த சிர்சனையோடும்‌ எதையும்‌ 


2, 





ட 





பாது: . ர த் 





of the 6 H.» May & June, 1966 J 


சாய அவருடைய வாழ்வையும்‌, சாவையும்‌ பற்திச்‌ சச்திப்பதிலை 
அதிக அவல்‌ கொண்டார்‌, தூரஇழக்கு நாடுகளில்‌ -மெய்மறை 
பற்றி அவர்‌ புறச்‌ சமயத்தவரிடையே போதித்த விதத்தையும்‌ 
அவர்‌ கூர்ந்து நோக்கினார்‌. 


தமியான்‌ நாள்தோறும்‌ தூய சவேரியார்‌ படத்தின்‌ மூன்‌ 
கின்று, தன்னை வெளிகாட்டிற்கு அனுப்பிவைக்க அருஞூமாஅ 
கடவுளை மன்றாடிப்‌ பெற்றுத்தர வேண்டிக்‌ கொண்டார்‌. அதன 
பலன்‌ அவர்‌ எதிர்பார்த்ததற்கும்‌ விரைவாகவே கிட்டியது. 


x 
மறைச்‌ சேவை 


தமியானுடைய சகோதரராக பாப்பிலி அடிகள்‌ | ஆகஸ்ட்‌ 
சான்ற பெயரைக்‌ கொண்டிருந்தவர்‌ | பசிபிக்‌ தீவுகளுக்குக்‌ குருவா 
சப்‌ போகும்படி கட்டளையிடப்பட்டார்‌. எனவே அதற்கான 
ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டு அவரும்‌ புறப்படத்‌ தயாரானபோது, 
திடீரென அவர்‌ கடுமையான காய்ச்சலால்‌ பிடிக்கப்பட்டார்‌. அத 
னால்‌ அவர்‌ அங்குச்‌ செல்ல இயலவில்லை. அப்போது தமியான்‌ 
குருப்பட்டம்‌ பெறவில்லையாயினும்‌ அவர்‌ தன்‌ தமையனுக்குப்‌ 
யஇிலாக அங்குச்‌ செல்ல அனுமதி பெற்றார்‌. 


ரீ 


அவர்‌ அங்குப்‌ பயணமாவசற்குமுன்‌ தன்‌ பெற்றோருக்கு 
எழுதிய கடிதத்திலிருக்கு அவர்‌ மேற்கொண்ட பயணம்‌ பற்றிய 
அவருடைய சிந்தனைகள்‌ எப்படி இருந்தன என்பதை நம்மால்‌ 
அறிய முடிகின்றது. அவருடைய இளம்‌ உள்ளத்தில்‌ அவரு 
டைய பெற்றோர்‌, மற்றுமுள்ள குடும்பத்தினர்‌ அடியோர்‌ பற்றிய 
அன்பும்‌; அக்கரையும்‌ நிறைந்திருந்தது. ஆயினும்‌, மறைக்காக 
அவர்‌, தம்‌ வீட்டையும்‌, நாட்டையும்‌ விட்டு விலசெ சென்று 
கொண்டிருந்தார்‌. தனக்கு இவ்வுலகில்‌ பெருஞ்சிறப்பு அளிக்கப்‌ 
பட்டிருப்பதைத்‌ தெளிவாக உணர்ந்தார்‌. ஆகையால்‌, தான்‌ மேற்‌ 
கொள்ளவிருக்கும்‌ தனிமை வாழ்வு எத்துணைக்‌ கடினமானதும்‌ 
அன்பமான தமாக இருக்கும்‌ என்பதை அறிர்தும்‌ மனம்‌ அணிச்‌ 
மகிழ்வோடு சென்றார்‌. மேலும்‌ அத்தகைய கடுமையான வாழ்க்‌ 
கைக்குத்‌ தன்னைக்‌ கடவுளே அ௮மைக்கின்றார என்னு மிக உறு 
யாக நம்பினார்‌. “உலகின்‌ எத்இிசையிலும்‌ சென்று பிரசவ 
யுங்கள்‌”? | மத்‌. 28-19 | என்று தலைவர்‌ ஏசு இட்ட கட்டனையவைச்‌ 
சிரமேற்கொண்டு அதைச்‌ செயல்படுத்த ஆர்வக்துடனும்‌, அணி 
வடனும்‌ அவர்‌ செற்கு நோக்கிச்‌ சென்று கொண்டிருக்கார்‌, 


18 Supplement ta‘ The Tamil Mess 


அக்காளில்‌. கடலில்‌ செல்ல மரக்கலங்கள்‌ உபயோகப்படுத்தப்‌: 
பட்டன. அலை இத்தாள்‌ கப்பல்கள்போல்‌ விரைந்து. செல்லா. 
எனவே தமியான்‌ ஐம்‌ த மாதங்கள்‌ கடற்‌ பயணம்‌ செய்யவேண்டிய 
தாயிற்று, ௮௮ சமயம்‌, பசிபிக்‌ பெரும்‌ கடலில்‌ பயங்கரப்‌ புயல்‌ 
எழுந்து தமியானை வியப்பில்‌ ஆழ்த்தியது. வனென்றால்‌ £ பஇபிச்‌?' 
எனறால்‌. அமைதி என்பது பொருள்‌. அகவே அப்பெயரை இயல்‌ 
பாகனே பெற்றுள்ள அப்பெருங்‌ கடலில்‌ பெற்ற அனுபவத்தைக்‌ 
கொண்டு பெயருக்கும்‌ ௮ப்பெருங்‌ கடலுக்கும்‌ பொருதி வக 


எனக்‌ கண்டார, 


கடற்‌ பயணத்தில்‌ பூசைக்குரியதைத்‌ தாமே ணை 
டார்‌. ஒருகாள்‌ பூசைக்கு அப்பமில்லா து போயிற்று, உடனே 
அவர்‌ சிறிது மாவை எடுத்‌ஆப்‌. பலமுறை முயன்று அப்பம்‌ செய்‌ 
வதைக்‌ கண்டுபிடித்தார்‌, இவ்வாறு கடலில்‌ பல அனுபவங்களைப்‌ 
பெற்ற தமியான்‌ 1804 ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 19 அம்‌ நாள்‌ 
“ கானலூலூ ்‌? என்ற இடத்தை வர்தடைந்தார்‌. அந்த ஊா 
மக்கள்‌ துமியானை வாழ்த்தி வரவேற்க மலர்‌ மாலைகளோடு கடற்‌ 
கரை வந்து காத்துக்கடர்தனார்‌. தமியான்‌ கலம்லிட்டிறங்க 
வந்ததும்‌ மகிழ்ச்சிக்‌ குரல்களால்‌ வாழ்த்துக்‌ கூறி மலர்‌ மாலைகளை 
அணிவித்து அழைத்துச்‌ சென்றனர்‌. 


கடலால்‌ சூழப்‌ பெற்ற அத்தீவு வெகு அழகாகக்‌ காட்சியளித்‌ 
2.௮: அங்கு வாழ்‌ மக்களுள்‌ சிலர்‌ இறிஸ்‌ தவ சமயத்தைச்‌ சேர்ந்து 
வர்களாக. இருந்தாலும்‌, அகேகர்‌ இறிஸ்‌ துலைப்பற்றி அறியாதவர்‌. 
களாய்‌ ! இருந்தனர்‌. அவர்கள்‌ கொண்டிருந்த பழமையும்‌; தீயது 
மான வேதம்‌ கூறுவதன்படி அநேக கெட்டதும்‌, கொடுமையான து 
மான சடங்குகளைச்‌ செய்து வந்தனர்‌. 


அத்‌ தீவில்‌ பெரும்பாலோர்‌ ஆங்கிலம்‌ பேசுவதைக்‌ கண்ட 
தமியான்‌ தானும்‌ விரைவில்‌ அம்மொழியைக்‌ கற்றார்‌. தமியான்‌ 
அத்தீவுக்கு வந்த அதே அண்டு குருப்பட்டம்‌ பெற்றார்‌. 


ஆடுக, தமியான்‌ அடிகள்‌ காவாய்‌ தீவிண்‌ ஒரு பகுதியா 
பணாவக்கு அனுப்பப்பட்டார்‌. அங்கு அறேக எராமங்கள்‌ இரும்‌ 
கண. அவை ஒன்‌ நிற்கொன்று வெகு தொலைவில்‌ அமைச்‌ இரும்‌ தன. 
ஆகையால்‌ அடிகள்‌ டனாவிலிரும்‌ அ மற்றோர்‌ இடத்திற்குச்‌ செல்ல 


கண்னு தட்கள தேவைப்பட்டன, 


கேட்ட தை கட்டு ஆண்‌ இகனாக அத்தீவுகனில்‌ பிக்பஸ்‌ சபை 
அன்‌ வை எய்‌ அத்தன னும்‌, தமியான்‌ அடிகளைத்‌ 
தவச லேது ஒரு கருவம்‌ தச டர்ன்‌ எழு அல்ல எட்டு ஆண்டு 


தி வனி வேன்‌ 





ர்‌ 





of the 5 7822 May ம்‌ June, 1908 12 







கள்‌ புனாவில்‌ தங்கி இருந்ததில்லை. அக கோணி ணக 
கட்டிடங்கள்‌ தெ தாடங்கப்பட்டிருக் தனவே யன்றி ஹமழ்மையாக 
ஒரு கோவிலும்‌ இல்லை. அடிகள்‌ அவ்விரு ப தன்படில்க அல்‌ கட்ட. 
முடித்து கோவிலில்லாக்‌ குறையைப்‌ போக்கினார்‌. அன்றியும்‌ 
அவற்றிற்கு இரண்டு மணிகள்‌ தேவையென்று தன்‌ சகோதாருக்கு 
எழுதினார்‌. தான்‌ ஐரோப்பாவிலிருர்து வரும்பொழுது தன்னு 
டன ஒரு பலி பிடச்‌ கலலையும்‌ கொண்டு வந்திருச்தார்‌. அனகயான 
கோவில்‌ கட்டி முடியும்‌ வரை அந்தக்‌ கல்லின்‌ மீதே தன்‌ சூடிசை 
யிலும்‌, மற்றும்‌ பல இடங்களிலும்‌ பூசை செய்தார்‌. தொடக்கத்‌ 
இலிருக்கே தன்னால்‌ முடிந்த அளவு உழைத்து வந்தார்‌. தனக்‌ 
கென எதையும்‌ தேடிக்‌ கொள்ளவில்லை, ஒவ்வோரிடமாகச்‌ சென்‌ 
மறைப்‌ போதனை செய்தார்‌. அத்துடன்‌ கல்வியையும்‌ கற்பித்தார்‌. 
கோயாளிகளைப்‌ பார்வையிட்டார்‌. அன்பப்படுகிறவர்களுக்கு 
ஆனுகல்‌ கூறினார்‌. புதிய கோவில்களைக்‌ கட்டினார்‌. பமுதடைக்த 
வற்றைப்‌. பழுது பார்க்கா. 


அவர்‌ உடல்‌ ஈலச்துடலும்‌, வலிமையுடனும்‌ இருந்தார்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ சோம்பி இருந்ததில்லை. அதற்கு மாறாக அத்தீவு 
களின்‌ மக்கள்‌ இயல்பாகவே மிகவும்‌ சோம்பேறிகளாக இருர்தனர்‌. 
ஆயினும்‌ அயராது உழைக்கும்‌ அடிகளைப்‌ பார்த்துப்‌ பாத்து அவர்‌ 
களுள்‌ பலர்‌ இர்வத்தால்‌ தாண்டப்‌ பெற்று பல வழிகளிலும்‌ 
அவரைப்‌ பின்பற்றினார்கள்‌. குறிப்பாக இளைஞர்களூள்‌ அநேகர்‌ 
மிக நல்லவர்களானார்கள்‌. அதனால்‌ அடிகள்‌ அவர்களேத்‌ தமக்கு 
உதவ அனுமதித்தார்‌. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ எல்லா 
இரொமங்களுக்கும்‌ செல்வது அவர்‌ ஒருவரால்‌ எப்படி இயலும்‌ ? 
அதனால்‌ அவர்‌; அர்த ஈல்ல இளைஞர்களுக்கு ஈனகு கற்பித்‌ க; 
தம்மால்‌ செல்ல முடியாத காலங்களில்‌. அவர்களே ஆங்காங்கு 
அனுப்பி மக்களை ஒன்றசோர்த்‌து வழிபாடியற்ற வகை செய்தார்‌, 


இவ்வாறு அவர்‌ கடினமாக உழைத்த வந்தாராயிணும்‌, ஓவ்‌ 
வொரு நாளும்‌ அதிக கேம்‌ ஜெபிக்கவோ, கோன்பிருக்கவோ 
தவறுவதில்லை. அவர்‌ தன்னைத்‌ தரித்‌இிரராக்கிக்‌ கொள்ள ரீண்ட 
காலமாகப்‌ பயின்று வற்தாராகையால்‌ இப்போது அவர்‌ : அதில்‌ 
வெற்திகண்டார்‌. தன்‌ முழு சக்தியையும்‌ இறைவனுக்கும்‌ மக்க 
ளுக்கும்‌ செலவிட விரும்பினார்‌. 


4 


14 Supplement to ‘“€ The Tamil Mess. 


தொழுநோயானளிகளின்‌ தொடர்ப 


ஒருகாள்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்த குருவானவர்‌ 
ஒருவர்‌ இறச்‌. அவிட்ட செய்தி அவருக்குக்‌ கடைக்தது. அன்றி 
யும்‌ அங்குள்ள கிறிஸ்‌ தவாகளைக்‌ கவணிக்க வேறு குருவானவர்‌ 
இல்லை என்றும்‌ கேள்விப்பட்டார்‌. அர்த இடமோ வெரு 
தொலைவிலுள்ள ஒரு மலையின்‌ மற்றொரு பகுதியில்‌ அமைக்‌ இருக்‌ 
நெடுந்தொலைவு நடந்து மலையை வந்தடைக்காா அடிகள்‌. வ ்‌ 
மலை மிகு உயரமாகவும்‌, செங்குத்தாகவும்‌ “இருந்தது. அதனால்‌ 
பற்றி ஏறுவதற்குக்‌ கடினமாக இருந்தது. அதன்‌ உச்சுயை வந்த 
டைந்தபோதுதான அவர்‌ அதைப்‌ போன்ற செங்குத்தான மற்‌ 
றொரு மலையையும்‌ கடக்க வேண்டுமென்பதைக்‌ கண்டார்‌. ஏற்‌ 
கெனவே அவர்‌, களைத்திருந்ததால்‌ மீண்டும்‌ மலையேறுவ த அவ 
ருக்கு மிகவும்‌ கடினமாக இருக்கது. என்றாலும்‌ கதொடர்ந்தார்‌, 
நீள வசத்தில்‌ பற்றி யேறி உச்சியை அடைக்க அடிகள்‌; அதன்‌ 
அகலப்‌ பகுதியையும்‌ கடக்க வேண்டியிருக்கது. மாபெரும்‌ அன்‌ 
பத்தைப்‌ பொறுமையோடு தாங்கி அந்த மூன்றாவது மலையடி. 
வாரத்தை அடைந்த போது, அவர்‌ கைகளும்‌, காலடிகளும்‌ இரத்‌ 
கத்தைக்‌ கொட்டிக்கொண்டிருர்தனவாகலால்‌ அவர்‌ மிகவும்‌ 
களைத்துச்‌ சோர்ந்து போனார்‌. என்றாலும்‌, அதை அலட்சியப்‌ 
படுத்தி, தனக்கு மேலே செங்குத்தாக உயர்ந்து ன்ற அம்மலையை 
ஏறிட்டு நோக்கி, தனக்குத்‌ தானே “ஜோசப்‌ மேலே போ. தம்மு 
டைய அன்பான கடவுள்‌ தம்‌ மக்களுக்காக எவ்வளவோ இரத்தத்‌ 
தைச்‌ இந்தவில்லையா ??? என்று கூறி தன்‌, காயம்‌ பட்டு சதை 
அழிந்து இரத்தம்‌ ஓழுஃக்கொண்டிருக்கும்‌ கை, கால்களால்‌ பற்றிப்‌ 
பற்றி அந்தப்‌ பயங்கரப்‌ பாதையைக்‌ கடந்து மலையுச்சியை அடைந்‌ 
தார்‌. அங்கிருர்‌து பார்வையைச்‌ செலுத்திய அடிகள்‌ கண்ணுக்கு 
அச்தச்‌ சிறிய ராமம்‌ தெரிந்தது. அக்ரொம மக்கள்‌ அவர்‌ ஒரு 
குருவானவர்‌ என்னம்‌, அவா தங்களுக்கு உதவவே வந்துள்ளார்‌ 
என்றும்‌ அறிந்து மகிழ்ந்து அவருக்கு ஈன்றி கூறினார்கள்‌. அந்த 
அ௮ன்பள்ள மக்களின்‌ சன்றிஷ்சொற்களால்‌ அடிகள்‌, தான்‌ பட்ட 

தன்பமனைததையும்‌ மறந்தார்‌. 


இவ - அரேக அபாய அறிகுறிகள்‌ காணப்பட்டன. 
இல சமயங்களில்‌ கில நடுக்கம்‌ ஏற்பட்டு ௮ச்சிற்றாரையே அழித்து 

்‌ ன சமயங்களில்‌ பயங்கரச்‌ சூறாவளி வீசி அங்குள்ள 
ப கூடிசைகளை வெல்லாம்‌ கமழ தள்ளிவிடும்‌. அல்லத கடலி 


அ 


ருரு மிகப்‌ பெரிய அலைகள்‌ எழுக்கு இிவுக்குள்‌ வலிமையோடு 


wf the 8. 17.2 May ம்‌ June, 1966 16 


புகுந்து மக்களை வாரிச்‌ சென்றுவிடும்‌. இத்தகைய பயக மான 
அபாயகரமான நேரங்களில்‌ அடிகள்‌ அம்மக்களுக்கு உதவினர்‌. 


இவை மட்டுமின்றி, சோய்களுக்கெல்லாம்‌ மிகப்‌ பயங்காமான 
கோயாகிய தொழுநோய்‌ அத்தீவுகளில்‌ உள்ள பலரைத்‌ சதொற்தி 
வருக்க, அந்நோய்‌. மிகப்‌ பயங்கரமாகப்‌ பற்றிப்‌ பமவியிருக்தது. 
அதைக்‌ கண்ட அடிகள்‌ மனம்‌ மிக வருர்திய ௮, வைத்தியத்திற்குக்‌ 
கட்டப்படாத அந்சோய்‌ பிடிக்கப்பட்டவர்கள்‌ நாளுக்கு காள்‌ மிக 
மோசமான நிலையை அடைச்துகொண்டிருக்கனர்‌, அவர்கள்‌ கை 
விரல்களும்‌; கால்‌ விரல்களும்‌, மற்றும்‌ உடலின்‌ பல பாகங்களும்‌ 
அமு௫ப்போயிருக்தன. இக்கொடிய கோய்‌ இச்தீவுகளுக்கு 
முதலில்‌ எப்படி வந்தது என்பதை அறுதியிட்டுக்கூற மூடி 
தாயினும்‌, பொதுவாக அத ஆசியாவிலிருர்‌ த டட 
ட.ருக்கலாமெனக்‌ கருத இடமிருக்கது. இக்தொழு கோய்‌ விசைக்கு 
னி விரைவில்‌ அத்தீவு மக்களனைவரையும்‌ பற்றிக்கொண்டது, 
ஆனால்‌ அவர்கள்‌ விரைவில்‌ இறந்துவிடவில்லை, 


அத்தீவுகளின்‌ மக்கள்‌ அது எத்தகைய கொடிய கோய்‌ என்ப 
தைத்‌ தெரிக்‌தகொள்ளவில்லை, அன்றியும்‌ அஅ எப்படி தீங்களூக்‌ 
ஞள்‌ ஒருவரிட.மிருர்‌ அ மற்றொருவருக்குப்‌ பரவுகின்றது என்பதை 
யும்‌ அறியவில்லை. அதனால்‌ ண்ட ஈாட்களாக அர்நொய்‌ பாவாமல்‌ 
தடுப்பதற்கான நடவடிக்கைகள்‌ எ அவும்‌ எடுக்கப்படவில்லை. 


இஅதியாக 1864-ல்‌ காவாய்‌ அரசாங்கம்‌ அதற்கான சடவகிக்‌ 
கையிலீடுபட்ட த. தொழு நோய்‌ பற்றிய ஒவ்வொருவரும்‌, தீவு 
களிலெல்லாம்‌ மிகச்‌ சிறிய தீவாகிய மொலோக்காய்‌ தீவின்‌ வடக்குக்‌ 
கடற்கரை யோரத்திற்கு அனுப்பப்பட வேண்டுமென்று ஒரு சட்‌ 
டம்‌ பிறப்பித்தது. ஆனால்‌ அது மக்களால்‌ கிறைவேற்றப்படுவ 
திற்குக கடினமாக இரும்த து. 

ஏனெனில்‌ காவாய்‌ மக்கள்‌ அன்பு உள்ளம்‌ கொண்டவர்கள்‌. 
கோயாளிகளைத்‌ தனியே அனுப்ப அவர்கள்‌ மனம்‌ ்‌ இடக்‌ கொடுக்க 
வில்லை. அதேபோல்‌ கோயாளிகளுக்கும்‌ அத்த 2வுக்குச்‌ சென்று 
தனித்து வாழ விருப்பமில்லை. தன்னால்‌ மற்றவர்களுக்கு ஆபத்து 
என தனக்குத்தானே உணர்ந்க ஒரு சலச்‌ வெளியதினார்கள்‌. 
எஞ்சியவர்களோ அங்குக்‌ செல்வதைக்‌ காட்டிலும்‌ காடுகளில்‌ 
சென்று வாழ்தல்‌ நன்றெனக்‌ கருதி அங்குச்‌ சென்று மறைத்து 
சச ண்டனா. 


அத்திவுகளுக்கு ஒரு புதிய அரசன்‌ ஆட்சிக்கு. வந்தபோஅ, 
அவன்‌ அளன்சட்டத்தை மிகவும்‌ கடுமையாக்கினன்‌. எல்லாத்‌ தொழு. 


16 Supplement to.‘ The Tamil Mess... 


தசோய்க்காமரும்‌; அவர்கள்‌ இளைஞராயினும்‌, முதியோராயினும்‌;. 
வழையாயினும்‌, பணக்காரராயினும்‌ மேற்குறித்‌க இடத்திற்குச்‌: 
சென்றாக வேண்டுமென வற்பு௮த்தப்பட்டனர்‌. 


அப்போ உடல்‌. நலமுள்ள அவர்களுடைய உறவினர்‌ தண்‌ 
களையும்‌ அவர்களுடன்‌ செல்ல அனுமதிக்கக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. 
ஆனால்‌ அரசு அதற்கு. அனுமதிக்கவில்லை. எனவே அவர்கள்‌ தண்‌: 
கள்‌ அன்பிற்குரிய சோயாளிகளை கலத்திலேற்றி அனுப்பிவிட்டு: 
கரையில்‌ நின்று கண்ணீர்‌ சிக்திக்கொண்டிருந்தனர்‌. தந்தை: 
தமியான்‌. அக்கொடிய அன்பம்‌ நிறைந்த சாட்டுயைக்‌ கண்டு மனம்‌. 
மிக வருக தினார்‌. அவர்களுடைய உடலையும்‌ உள்ள தீதையும்‌: 
ஒருங்கே காப்பதற்கும்‌, அவர்களுக்கு உதவுவதற்கும்‌ அவர்‌ பெரி 
அம்‌ ஆவல்‌ கொண்டார்‌ 





மொலோகாவில்‌ அவர்கள. அன்ப துயரங்களுக்கு ஆறுதல்‌ 
கூற ஒரு குருவானவர்கூட இல்லை. எனவே 1878-ல்‌, அடிகள்‌ 
தம்மை அங்கு அவர்களைக்‌ கவனிக்க அனுப்புமாறு கேட்டுக்கொண்: 
டார. அவருடைய ஆண்டகை அதற்கு இசைந்து அவரை 
அங்குச்‌ செல்ல அனுமதித்தார்‌. அவா மொலோகா செல்ல 
அனுமதிக்கப்‌ பெற்ற அதே நாளில்‌ அவர்‌ சன்னுடைய நண்பர்‌ : 
கள பிரியா விடைக்குக்கூடக்‌ காத்திராமல்‌ பல தொழுகோய்க்‌ 
காரர்களைக்‌ கொண்ட ஒரு படகில்‌ பயணமானார்‌, 


அடிகள்‌ அதத்வை அடைர்சபொழுது அது மிகப்‌ பயங்கர 
கிலையிலிருர்‌ கத ! எங்கு நோக்கினும்‌ கொழுகோய்க்காரரின்‌ பயம்‌ 
கரத்‌ தோற்றம்‌; அழுயெ புண்களிலிருர்‌.த எழுந்துவரும்‌ கொடிய 
நாற்றம்‌, அப்பப்ப! அணிவுள்ளம்‌ கொண்ட அடிகளைக்‌ தவிர 
வேஜொருவசாக இருந்திருந்தால்‌ நிச்சயம்‌ அஞ்சியிருப்பா. அத்‌ 
தகைய அருவருக்கத்தக்க சூழ்நிலை. ஏறத்தாழ எண்ணாறு: 
சோயானிகள்‌ இருந்தனர்‌. அவர்களுள்‌ சிலர்‌ ஆமணக்கு மரத்தின்‌ 
இளைகளைக்‌ கொண்டு சாரம்‌ அமைத்து அதன்மேல்‌ கரும்புத்‌ 
சோகை அல்லத புல்‌ இவற்றால்‌ மூடிய குடிசைகளில்‌ வசித்து வந்‌ 
தனர்‌. மற்றும்‌ சிலர்‌ அதுவுமின்றி இறந்த வெளியிடங்களில்‌. 
வனத்‌ தனர்‌. 


தொ முஃகாய்‌ தொடக்க நிலையிலிரு்தோரும்‌, தொழுரோய்‌ 
மேத்தி டள கட்‌ தோக்கிச்‌ சென்று கொண்டிருக்தோருமாயெ 
இணை கரும்‌, முஇல்யாரும்‌ சேர்க்து செருக்கமாக வறுமையினாலும்‌, 
இஸ்‌, கற்க மீக. வருக்கு வாம்க்து வத்தனர்‌. 








Af the S. H.» May & Jame, 1966 கர 





கோடைக்காலத்தில்‌ அங்கு நீர்‌ இடையப்பனு அரிச 
கீண்ட தொலைவு சென்று தண்ணீர்‌ கொண்டுவா சே்ண்டிபி ர 
அசத. அன்‌, தியும்‌ ஹண்வர்கள்‌ உண்பதற்கும்‌, உடுப்பது தைம கட 
தூன்பப்பட்டார்கள்‌. 








தாங்கள்‌ எவ்வளவு பயங்கரமான லெயிலிருக்கினோல்‌ என்பானை 
அவர்கள அறிந்தே இருந்தனர்‌. தம்‌ எஞ்சிய ர 'இக்தப்‌ 
பரிதாபமான இடத்திலேயே கழிக்கவேண்டும்‌ என்பது எண்ண, 
“வாழ்க்கையில்‌ எவ்விதப்‌ பற்றும்‌ இல்லாமல்‌ வாழ்ந்தனர்‌, ஒர விக 
வாழைக்‌ கிழங்கிலிருந்து தாங்களே தயாரித்‌ தீது மதுவைக்‌ குடி தலும்‌, 
சிட்டாடியும்‌ அதன்‌ காரணமாகத்‌ அங்களுக்குள்‌ சண்டையிட்டுக்‌ 
கொண்டும்‌ காலத்தைக்‌ கழித்‌அவந்தனர்‌, அவர்களைக்‌ கவனிக்க 
ந்தது அவர்கள்‌ நோய மிகமிக மோசமாக வளரச்வ 


தாயிற்று கடம்‌ 





அடிகள்‌ அத வில்‌ காலடி. வைத்ததும்‌ 4 ஜோசப்‌ இது உன்‌ 
னுடைய வாழ்க்கையின்‌ வேலை ?” சன்று தன்க்குத்‌ தீரனே கூறிக்‌ 
கொண்டார்‌. அவர்‌; திமக்கு முன்‌ என்ன்‌ இருக்றைஜு என்பதைக்‌ 
'தெளிவாக அறிர்சாராயினும்‌, ஒரு கணமும்‌ தாமதிக்காமல்‌ தன்‌ 
சேலையைத்‌ தாடல்கினார்‌, அநேக வாரங்களாக தனக்கென 
ஒரு குடிசை கூட அமைத்துக்‌ கொள்ளவில்லை. கோவில்‌ மைதா 
னத்திலுளள ஒரு மாத்தடியில்‌ படுத்‌ இறங்கி வந்தார்‌. கனக்கென 
எதையும்‌ தேடிக்கொள்ளவில்லை. தன்னலமற்ற சேர்‌ வழியில்‌ 
சென்று கொண்டிருந்தார்‌. இமாகம்‌ என்ற சொல்லின்‌ பொருளை 
உண்மையாகவே உணர்ந்திருக்தார்‌. எத்‌ துன்பத்தையும்‌, வன்‌, 
மாண்‌ ததையும்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராக இருந்தார்‌. அது அகர்‌ 
திம்‌ வாழ்வுடன்‌ முடிவதாக--வாழ்வை முடிப்பதாகனே அமைந்தது. 


தொடக்கத்திலிரு்தே, அவருடைய பங்கு மக்களிடையே 
அரை ஆற்றுன்ற நேரத்தில்‌ “ ஏன்னுடைய சகோதரர்களே ?? 
என்று வழக்கமாக அழைப்பதற்குப்‌ பதிலாக, “( தொழுரோய்க்‌ 
காரர்களாகிய நாம்‌ ?? என்றே பேசிவர்தார்‌. இதன்‌ சூலம்‌ தன்னை 
யும்‌ அவர்களுள்‌ ஒருவராக ஆக்கி அவர்கள்‌ மனத்திற்கு ஆதல்‌ 
அளித்தார்‌, அனால்‌ அவர்‌ நல்ல உடல்‌ வலிமையோடும்‌, ஈலத்‌ 
தோடும்‌ இருந்தார்‌. முதலில்‌ அசுத்தம்‌ நிறைந்த அந்த இடத்தை 
யம்‌, கெட்ட சாற்றத்தையும்‌ பொறுத்துக்கொள்ள அவருக்குக்‌ 
கடினமாகவே இருநது. என்றானம்‌, அவர்‌ சன்னலமற்ற தன்மை 
கினராதலின்‌ அவற்றைப்‌ பொறுமையோடு சதெதுக்கொண்டார்‌. 
விவா எப்பொழுதும்‌ புன்முஅவல்‌ பூத்தவாறு மகிழ்ச்சியாகவே 
அசணப்பட்டடாச, 


கி Supplement to :* The Tamil Mess... 


அடிகள்‌ தம்‌ இன்‌ சொல்லாலும்‌, பிறா சிரேகத்தாலும்‌ நாட 
கடத்தப்பெற்ற-— சமூகத்தால்‌ வெறுக்கப்பட்ட, அந்த ஏழைகளின்‌ 
மிகக்‌ கொடிய வேதனைகளை மாற்றி அமைதிகொள்ள வழிசெய்தார்‌. 
பரிதாபத்திற்குமிய அவர்கள்‌ குடிசை ஒவ்வொன்றுக்கும்‌ சென்று. 
ஆதம சாந்திக்காக தேவத்திரவிய அனுமானங்களை அவர்களுக்கு. 
அளித்து வந்தார்‌. 


மேலும்‌, அவர்களது ஏழ்மையையும்‌, இறக்‌ கொண்டிருக்கும்‌. 
கிலையையும்‌ கவணித்து அவர்களுக்கு வேண்டும்‌ உதவிகள்‌ செய்‌ 
தார்‌. அங்கு வைத்தியர்‌ இல்லாமையால்‌ அடிகளே அனைத்துமாக. 
இருர்தார்‌. இறிஸ்தவர்‌ அல்லாதவர்களில்‌ சிலர்‌, அவர்‌ அன்ம 
காரியங்களைச்‌ செய்வதை வரவேற்கவில்லை. ஆயினும்‌ அடிகள்‌ 
அவர்கள்‌ எந்த மதத்தைச்‌ சேர்ந்‌ தவர்கள்‌ என்று பாராது தம்மால்‌ 
முடிச்ககைச்‌ செய்து வந்தாராகையால்‌, அவர்கள்‌ அவரை ஒரு. 
தந்தை என்றே கருதி வந்தார்கள்‌. 


உண்ண உணவின்றி இருந்தவர்களுக்கு உணவும்‌ கொடுத்தார்‌. 
அவர்கள புண்களைக்‌ கழுவி மருர்திட்டுக்‌ கட்டுப்போட்டார்‌. 
அதற்கு அவர்‌ தமக்குக்‌ இடைத்த மரும்துகளைப்‌ பயன்படுத்‌ இனார்‌- 
இதர்துபோனவர்களது உடல்களைத்‌ தாமே தோள்களில்‌ சுமக்க 
சென்றார்‌. சவப்‌ பெட்டிகளைக்கூட அவரே செய்தார்‌. 


மேலும்‌ அவர்களுக்கு உதல எண்ணி, முதலில்‌ அத்திவு: 
களுக்குத்‌ தண்ணீர்‌ தடையின்றிக்‌ ல்‌. செய்யவேண்டு 
மென்று அரசாங்கத்தைப்‌ பலமுறை கேட்டுக்கொண்டார்‌. இறு 
யில்‌ அவர்‌ முயற்சி வென்றது. தாராளமாகத்‌ தண்ணீர்‌ இடைக்க 
அரசாங்கம்‌ ஏற்பாடு செய்தது. அத்துடன்‌ அவர்கள்‌ குடியிருக்க 
வீடு வேண்டுமென்று கோரி அதற்கான மரங்களையும்‌ பெற்றார்‌. 


1896-ல்‌ முர் தானு சிறு வீடுகள்‌ அமைக்கப்பட்டன. அவற்‌ 
அன பெரும்பாலன அடிகளாலும்‌ அக்கோயாளிகளானுமே கட்‌ 
டஉப்பட்டன. மேலும்‌, அரசாங்கத்தை வற்புறுத்தி அற்நறோயானிக 
கக்கு உணவும்‌ உடையும்‌ எளிதாகக்‌ இடைக்க வழி செய்தார்‌. 


ஜ்‌ 


இலவச ண அச்த ஏழை கோயாளிகள்‌ வாழ வழி செய்‌ 
க 2 ழி ச்‌ 





அடிகள்‌ அவர்கள தங்கள்‌ தோய்ககொடுமையால்‌ தன்புறவதை 
மதிக்க ஒரு ன யை மேற்கொண்டார்‌. பலமுள்ள கோயாளிகளை த்‌ 
சேோட்டம்‌. போட்டுக்‌ க ்்த்றக்லல்‌, மலர்கள்‌ ஆகியன உற்பத்த 
்சுய்யத்‌ அண்டி தி அதனான்‌, உழைப்பில்‌ கவன தலைச்‌ செலுச்‌ 
Re 


i அணை தல்கன்‌ 28 ன்‌ அன்பச்சை மி ரவ மதத்தணர, ஆண: 


of the 5 17.2 May & June, 1966 19 


தியும்‌ அத்தோட்டங்களில்‌ மலர்ந்து மணம்‌ வீசும்‌ பல வண்ண 
மலர்கள்‌ அவர்களை ம௫ழ்வறச்‌ செய்தன. 


ஒரு நாள்‌ தொழு சொயாளிகளைக்‌ கவனிக்கவென்னு வக்கு 
ஒரு வைத்‌ இியரைக்‌ கண்டு அடிகள்‌ பெருமகிழ்வெய் தினார்‌. கொழு 
கோயை முற்றிலும்‌ குணப்படுத்த இயலாவிட்டாலும்‌ ஒரளவு 
அதற்கான மருந்துகளடங்கெ ஒரு சிகிட்சைச்சாலை அமைக்கப்‌ 
பட்டது. 


அடிகள்‌ மொலோகா வந்தபோது £கலாவாவ்‌' என்னுமிடத்தில்‌ 
ஒரு கோவில்‌ இருப்பதைக்‌ கண்டார்‌. அவர்‌ அத்திவுகளுக்கு வந்த 
சிறிது காலத்திற்குள்‌ அத்திவுகளின்‌ மற்றொரு பகுதியில்‌ ஒரு 
கோவிலைக்‌ கட்டினார்‌. மேலும்‌ கலாவாவிலுளள கோவிலைப்‌ பெரிது 
படுத்‌ இனா. 


யேசுசாதரைப்‌ போலவே அடிகளும்‌ குழந்தைகளிடம்‌ சிறப்‌ 
பான சீ அன்பு கொண்டிரு ருந்தார்‌, அத்திவுகளில்‌ உள்ள குழந்தை 
களும்‌ அவரிடம்‌ மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ 
அவரை எக்குக்‌ கண்டாலும்‌ ஓடோடிச்‌ சென்று சூழ்ச்துகொண்டு 
ம௫ஒழ்ச்ிக்‌ கூத்திடுவார்கள்‌. 


முதலில்‌ அடிகளே அக்குழந்தைகளுக்குத்‌ திறந்த வெளியில்‌ 
கல்வி கற்பித்து வம்தார்‌. பள்ளிகள்‌ கட்டிய பிறகு சில துணிவுள்ள 
கன்னியா அதனை மேற்கொண்டனர்‌. தொழுநோய்க்‌ கொடுமைக்‌ 
குப்‌ பலியான பெற்றோர்கள து குறக்தைகள்‌ அநாதை விடுதிகளில்‌ 
சேர்க்கப்பட்டனா: அந்தக்‌ குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சியளித்து 
அவர்களை பூசைக்கு உதவவும்‌, பாடவும்‌ செய்தார்‌. 


படிப்படியாக அவருடைய நடவடிக்கைகளைக்‌ கவனித்து வந்த 
அததீவு மக்கள்‌ அனைவரிடமும்‌ ஒரு புதிய உணர்வு ஏற்படலா 
யற்று. தன்னுடைய சொந்த விருப்பத்தை தனக்குரிய அனைத்‌ 
சையும்‌ விட்டுவிட்ட, ஏன்‌ தங்களுடன்‌ இறப்பதம்கும்‌ தயாசாக 
ன்ட்ட ஒரு பெரிய அரிய மனிதர்‌ தங்கள்‌ ட இருப்பதை 
அவர்கள்‌ உணர்க்தார்கள்‌. ஒவ்வொரு நாளும்‌ ஒவ்வொரு வேளை 
வம்‌. தங்களுக்கு. நல்லது செய்தகொண்டிருக்கும்‌ ஒருவரை 
அலகை கண்டார்கள்‌. அந்தி உயரச்‌ த மணிதரிடமிருக்து அண்‌ 
பாக்‌ கொலையும்‌, கள அகமற்ற சிரிப்பையும்‌ அடிக்க கேட்டார்கள்‌. 
அங்கம்‌ சன்னலமத்ற செவை, சந கரமும்‌ மகிழ்ச்சி ததும்பும்‌ 
கும்‌: வக்கம்‌ இவை அவர்களது உள்ளங்களில்‌ சென்று 
கண்‌ அவர்களைச்‌ சச்‌ இக்க வைத்தன. அதனால்‌ அவர்கள மனக்‌ 





20 Supplement to “ The Tamil Mess. 


கூறையும்‌ மற்ற அன்பங்களும்‌ படிப்படியாகக்‌ குறைந்தன. அவ 
நம்பிக்கை பறந்தோட புதிய நம்பிக்கை அவர்களை வர்தடைந்தஅ. 
அவர்‌ சொல்லைக்கேட்டு அதன்படி நடந்து வந்தனா, அவனு முன்‌ 
மா இரிகையைப்‌ பின்பற்றப்‌ பெரிதும்‌ மூயன்றனர்‌. அதில்‌ வெற்றி 
யும்‌ கண்டனார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாரமான சிலுவையைச்‌ சுமக்கத்‌ 
தீயாராயினர்‌. அப்படிச்‌ சுமப்பதினால்‌ உளளத்தில்‌ ஓர்‌ இன்பம்‌ 
எழுவதை உணர்ந்தார்கள்‌. சண்டையிட்டுக்‌ கொள்ளுதலும்‌, சட்ட 
திட்டங்களுக்குக்‌ கட்டுப்படாததுமான தீய பழக்கங்கள்‌ நாளடை 
வில்‌ மறைந்‌ அ; அத்திவு முழுவதிலும்‌ உள்ள தொழு ரோயாளி 
கனிடையே நல்லுறவும்‌, அமைதியும்‌ நிலவிய அ. தன்னையும்‌ அவா 
களுக்குக்‌ காணிக்கையாக்கி விட்ட அடிகள்‌ தன்னையும்‌ அவர்களைப்‌ 
போல்‌ ஒரு தொழுகோயாளி, என அழைத்‌ அக்கொண்டாலும்‌, 
தொழுநோயாளிகள்‌ ஈடுவில்‌ அவர்‌ உடல்‌ ஈலமுள்ளவராகத்‌ தனித்‌ 
இருக்கார்‌. வெகு தொலைவிலுள்ள அவருடைய குடும்பத்தினர்‌ 
களையோ ஈண்பர்களையோ இனி காண முடியாது என்பதை ஐயமற 
அறிந்திருந்தார்‌. 


அ௮வர்களிடத்தே கொண்டிருந்த அன்பையும்‌, ஆதரவையும்‌ 
அத்தீவு மக்களிடத்தில்‌ காட்டி அவர்களுக்கு ஓர்‌ உற்ற ஈண்பனாக 
விளங்கினார்‌. அடிக்கடி கோவிலுக்குச்‌ சென்று அவர்களுக்காகச்‌ 
செடித்தார்‌. அன்பப்படுகிற குழந்தைகள்‌ தங்கள்‌ துன்பம்‌ தீர 
வும்‌; இன்பம்‌ பெறவும்‌ கடவுளிடத்தில்‌ கேட்க வேண்டுமென 
போதித்தார்‌. 


இவ்வாறாக அடிகள்‌ பதினொரு அ ண்டுகள்‌ அக்கொடிய 
சோய்க்கு நடுவில்‌ அயராது உழைத்த வந்தார்‌. அவா எப்பொழு 
தும்‌ போலவே உடல்‌ வலிமையுடனும்‌, ஈலத்துடனும்‌ இருந்து 


வந்தார்‌. அ௮க்கோய்‌ பற்றிய அச்சமே அவருக்கு இல்லாதிருந்த அ. 


அனால்‌, ஓர்‌ இரவு கடுமையான உழைப்பிற்குப்‌ பிறகு அவர்‌ 
வீடு திரும்பினார்‌. வழக்கத்திற்கு மாறாக அன்ற அதிகக்‌ களைப்பாய்‌ 
இருப்பதை உணர்ந்தார்‌. எனவே, உடல்‌ களைப்பைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள, வெந்நீரில்‌ குளிக்கக்‌ கருதினார்‌. அப்படி அவர்‌ சுடுநீரை 
வைத்‌ துக்கொண்டு குளிக்கத்‌ தயாரானபோது எதிர்பாராத வித 
மாக அவர்‌ காலில்‌ சுடுநீர்‌ கொட்டிவிட்டது. குளிப்பதற்காக 
மேலுரைகளைக்‌ கழற்றியிருந்த காலில்‌ சுடுநீர்‌ பட்டும்‌, அடிகளால்‌ 
சூட்டை உணர முடியவில்லை. அதைக்‌ கண்டு துணுக்குற்றுர்‌ 
அடிகள்‌, ஆவி பறக்கும்‌ அந்நீர்‌ வெறுங்காலில்‌ பட்ட உணர்வு 
தமக்குச்‌ தோன்‌ றவிலலையென்று அறிந்த மாத்திரத்தில்‌ அவர்‌ 
தமக்குத்‌ தொழு கோய்‌ பற்றியிருப்பதை உறுஇயாக அதிக்தார்‌. 


of the 6 H.” May மீ June, 1908 த்ர 





ஏனெனில்‌ உறப்புச்கள்‌ உணர்விழப்பதுவே அச்சே. ர. 
அதிகுமி 






முதலில்‌ அவருடைய அணிர்ச மனம்கூட தனக்குத்‌ கொரு 
ரோய்‌ பற்றிக்கொண்டது என்பதை அுறிச்து இணி ie மண்னை 
அனுபவிக்க வேண்டிய கொடிய துன்பக்களை எண்ணிப்‌ பார்த்து 
ஈடுங்யெது. என்றாலும்‌ அதே நேரத்தில்‌, தான்‌ நீண்ட காளமாகக்‌ 
கூறிவர்‌ சதைப்போல்‌ தாழு சோயாளிகளுக்குள்‌ ஒருவராக. நட 
ட்தை எண்ணி மகிழ்ந்தார்‌, அம்‌, அவரும்‌ அக்கொடிய சேோங்களு 
ஆளாகி விட்டார்‌. இப்பொழுது அவர்‌ ஒரு தொழு கோயானி. 
பதினோரு ஆண்டுக்காலம்‌ சாந்த சோயைப்‌ பார்த்துப்‌ பார்சி அப்‌ பரி 
காபப்பட்டு அதற்குப்‌ பணிவிடை செய்தாரோ அசே சோய்‌ 
இன்ற அவரைப்‌ பற்றிக்‌ கொண்டது. எந்த நோய்த்‌ அன்பத்தை 
மறக்க சோயாளிகளுக்கு வழி செய்தாரோ, அகே சோயாளியாய்‌ 
இன்ற அவர்‌ மாறிவிட்டார்‌. 











இர்தப்‌ பயங்கர கோய்‌ பற்றிக்‌ கொண்ட பிறகும்‌ அடிகள்‌ 
மனம்‌ தளரவில்லை, மற்றவர்களுக்குச்‌ செய்யும்‌ பணிவிடைகளில்‌ 
எவ்விதக்‌ குறைவும்‌ வைக்கவில்லை. தன்னுடைய உழைப்பில்‌, உத்‌ 
சாகத்தில்‌, முகத்தில்‌, மனத்தில்‌ எவ்வித மாறுதலும்‌ இல்லை. 

கடவுள்‌ தன்னுடைய சிலுவையில்‌ தனக்கும்‌ பல்‌ கொடுத்த 
தற்காக அந்த நல்ல உள்ளம்‌ கடவுளுக்கு ஈன்றி கூ யது. முன்‌ 
னிலும்‌ அதிகமாக தலைவர்‌ யேசுவின்‌ அடிச்சுவட்டைப்‌ பின்‌ 
பற்றினார்‌, 

அர்சோய்‌ மிக மோசமான நிலையை அடைந்திருந்த நேரத்தில்‌ 
அவர்‌ தன்னுடைய ஆண்டகைக்கு நான்‌ என்‌ மக்களிடையே மிக 
மகிழ்வோடு இருக்கேன்‌. என்னைத்‌ தூய்மைப்படுத்த மிக ஈல்ல 
வழியை அந்த நல்ல கடவுள்‌ அறிசத்து அதனை எனக்குக்‌ காட்டி, 
யிருக்கிறார்‌ ?? என எழுதியுள்ளார்‌. 


கலக்க நான்கு ஆண்டுகள்‌ தொழுசோயால்‌ மிகத்‌ துன்ப 
மடைர் த பலவீனத்திற்குமேல்‌ பலவீனமாட வந்தாலும்‌, பொறு 
௯மையோடும்‌ அமைதியாகவும்‌ தம்‌ ௮லுவல்களைச்‌ செய்து வந்தார்‌. 
அப்போது அவர்‌, தம்‌ தமையனாருக்கு எழுதிய கடிதமொன் றில்‌ . 
தரமே இவ்வுலகில்‌ மிக மழெவோடு இருக்கும்‌ சபையினன்‌ எனக்‌ 
கூத எனறு, 

கடைசிவரை அவர்‌ தம்‌ கடமைகளைத்‌ தவறாது செய்து 


வச்சார்‌. அவர்‌ இறந்த அதே அண்டில்கூட ஒரு கோவில்‌ சட்டு 
சத்ரு உதவிச்‌ கொண்டிருர்தார்‌. 


32 Supplement to (1 The Tamil Mesa. 


அவர்‌ இறப்பதற்குச்‌ சில வாரங்களுக்கு முன்‌, தம்‌ சண்ப 
ரொருவருக்கு; “ என்னுடைய கல்வாரியின்‌ உச்சியை அடைய 
வேண்டுமெனும்‌ உறு தியில்‌ நான்‌ என்னுடைய இலுவையின்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்த விரும்புகிறேன்‌ ?? என்று எழுதியுள்‌ 


ளார்‌. 


இந்த அன்புத்‌ தந்தையார்‌, தனக்கென வாழாப்‌ பிறர்க்குரி 
யாளப்‌ பெருந்தகை, நோயின்‌ கொடுமை தாளாமல்‌ 1889..ஆம்‌, 
ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 28 அம்‌ காள படுக்கையில்‌ வீழ்ந்தார்‌. 
அப்பொழுதுதான்‌ -அத்திவு மக்களுக்காகப்‌ பல பொருட்களைச்‌ 
சேர்க்கப்‌ பாடுபட்ட அவர்‌, தனக்கென ஒன்றும்‌-ஒரு படுக்கை முதற்‌ 
கொண்டும்‌ தேடிக்கொள்ளவில்லை என்ற உண்மை வெளிப்பட்டது. 
அவர்‌ எப்பொழுதும்‌ தரையின்மேல்‌ ஒரு அண்டை விரித்து அதில்‌ 
உறங்கி வந்தார்‌. இறுதி ரோத்தில்‌ அவருக்கு உதவ வந்த குரு 
வானவர்‌ அந்தக்‌ கடைசி நேரத்திலும்‌ அவரை நல்ல படுக்கையில்‌ 
படுக்கவைப்பது மிகவும்‌ கடினம்‌ எனக்‌ கண்டார்‌. 


இவ்வாறு படுக்கையில்‌ படுத்த அடிகள்‌ அதே அண்டு ஏப்ரல்‌ 
மாதம்‌ 15ஆம்‌ நாள்‌, இறைவன்‌ அடி சேர்ந்தார்‌. அவர்‌ இறப்ப 
தற்கு முன்‌ தினம்‌, தன்னைக்‌ கவனிக்க வந்திருந்த குருவானவரிடம்‌ 
“ ஏனக்கு மரணம்‌ சமீபித்துவிட்டது. அதோ ஈமது ஆண்டவர்‌ 
என்னைக்‌ தம்முடன்‌ பாஸ்காவில்‌ பங்குகொள்ள அழைக்கிறார்‌. 
ஆகையால்‌ நான்‌ மீண்டும்‌ ஈமது ஆண்டகையைக்‌ காண விரும்பு 


றேன்‌,” என்று கூறினர்‌. 


அடிகள்‌ தாம்‌ விரும்பிய இடமும்‌, முதன்முதலில்‌ அத்‌ 
திவிற்கு வந்து தங்யெதுமான ஒரு மரத்தடியில்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 


பட்டார்‌. 


தந்தை தமியான்‌ யாருக்காகத்‌ தன்‌ வாழ்க்கையைக்‌ தியாகம்‌ 
செய்தாரோ, அவர்களைக்‌ கவனித்துக்கொள்ள இரண்டு குருக்கள்‌ 
நியமிக்கப்பட்டார்கள்‌. அவரது வைத்தியசாலையைச்‌ சில அணி 
வுள்ள பிரான்சிஸ்‌ சபைக்‌ கன்னியர்‌ கவனித்தனர்‌, அடிகள்‌ 
இறர்து ஈாற்பத்தேழு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, பெல்ஜியத்திலுள்ள 
அவரது இல்லத்திற்கு அவர்‌ உடல்‌ எடுத்‌ துச்செல்லப்பட்ட ௮, 
அவர்‌ தம்‌ வாழ்நாளில்‌ தனக்குப்‌ புகழ்ச்‌சியொ, பரிசோ இடைக்க 
வேண்டுமென்று விரும்பியதே இல்லை. அனால்‌, இப்பொழுதோ 
அவர்‌ பெயர்‌ உலகமெல்லாம்‌ புகழப்படுகிறது; சிறப்பிச்கப்படு 
றது, 





of the 6. iH. ன்‌ May ர்‌ மரக, ODE 


இந்த அதிசய மனிதரின்‌ ஓங்க 
வரும்‌, அவர்‌ விரைவில்‌ கோவிலில்‌ இடல்‌ ள்‌ 
படவேண்டுமென ஜெபிக்கக்‌ கேட்டுக்‌ காண்‌ ல 
அதாவது “இதமுதல்‌ ஜோசப்‌ சமியான்‌ ஆராதிக்க அன்‌ 
சான அறிவிக்கப்படவேண்டும்‌. 






அவரைப்போலவே நாமும்‌ அவருடைய மிகப்‌ பெரிய தமான 
குணத்தை எண்ணி நமது இதயத்தில்‌. தீன்னலமத்றத உணர்ணை 
ஓர்‌ எழுச்சியை எழுப்பி நம்மளவில்‌ நாம்‌ அதை வளர்த்து கடன 


கும; அயலவருக்கும்‌ அன்பு காட்டி அவருக்குச்‌ க்க 
ள்‌! 





ஐ 0 
ப 


$ 


